GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No. TN /CCN /467 /2009 -11. 
[ R . Dis . No . 197 /2009 . 
[ Price : Rs. 1.60 Paise . 


0 


TAMIT 


NIMEN 


TER 
2 

. W 
RILE 
1171 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TA 


INADO 


7 


TRUT 


ALONET 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 416 ] 


CHENNAI, FRIDAY , NOVEMBER 4 , 2011 

Aippasi 18 , Thiruvalluvar Aandu - 2042 


Part II — Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER SUPPLY (ELECTION ) DEPARTMENT 


CONSTITUTION OF STANDING COMMITTEES IN THE CITY MUNICIPAL CORPORATIONS OF CERTAIN DISTRICTS 

UNDER THE COIMBATORE CITY MUNICIPAL CORPORATION ACT. 


NOTIFICATION -I. 


[G . O . Ms. No. 169, Municipal Administration and Water Supply (Election ), 4th November 2011. ) 


No . II (2 )/MAWS/439 (e - 1)/2011. 

In exercise of the powers conferred by sub - section ( 1 ) of Section 6 of the Coimbatore City Municipal Corporation Act, 1981 
(Tamil Nadu Act 25 of 1981), read with Section 8 of the Tiruppur City Municipal Corporation Act, 2008 (Tamil Nadu Act 7 of 2008 ), 
the Governor of Tamil Nadu hereby constitutes the following six Standing Committees for the purpose specified in 
sub -section ( 1) of Section 6 of the said Tamil Nadu Act 25 of 1981, namely: 

(1 ) Standing Committee on Accounts ; 
(2) Standing Committee on Education ; 
(3) Standing Committee on Public Health ; 
(4 ) Standing Committee on Taxation and Finance ; 
(5 ) Standing Committee on Town Planning; and 
(6 ) Standing Committee on Works. 

NOTIFICATION - 11. 


[G .O . Ms. No. 169, Municipal Administration and Water Supply (Election ), 4th November 2011.) 


No. II(2 )/MAWS/439 (e-2 )/2011. 

In exercise of the powers conferred by sub -section ( 1) of Section 6 of the Coimbatore City Municipal Corporation Act, 1981 
(TamilNadu Act 25 of 1981), read with Section 8 of the Erode City Municipal Corporation Act, 2008 (Tamil Nadu Act 8 of 2008 ), 
DTP - 11 - 2 Ex . (416 ) 

[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


the Governor of Tamil Nadu hereby constitutes the following six Standing Committees for the purpose specified in 
sub - section ( 1) of Section 6 of the said Tamil Nadu Act 25 of 1981, namely : 

(1 ) Standing Committee on Accounts ; 
(2 ) Standing Committee on Education ; 
(3 ) Standing Committee on Public Health ; 
(4 ) Standing Committee on Taxation and Finance ; 
(5 ) Standing Committee on Town Planning; and 
(6 ) Standing Committee on Works . 


NOTIFICATION - III. 


[G .O . Ms. No. 169, Municipal Administration and Water Supply (Election ), 4th November 2011.) 


No . II(2 )/MAWS/439 (e- 3)/2011 . 

In exercise of the powers conferred by sub - section ( 1) of Section 6 of the Coimbatore City Municipal Corporation Act, 1981 
( Tamil Nadu Act 25 of 1981), read with Section 8 of the Vellore City Municipal Corporation Act, 2008 (Tamil Nadu Act 26 of 2008 ), 
the Governor of Tamil Nadu hereby constitutes the following six Standing Committees for the purpose specified in 
sub -section (1) of Section 6 of the said Tamil Nadu Act 25 of 1981, namely : 

( 1) Standing Committee on Accounts ; 
(2 ) Standing Committee on Education ; 
(3 ) Standing Committee on Public Health ; 
(4 ) Standing Committee on Taxation and Finance ; 
(5) Standing Committee on Town Planning ; and 
(6 ) Standing Committee on Works . 


NOTIFICATION - IV . 


[G .O . Ms. No. 169, Municipal Administration and Water Supply ( Election ), 4th November 2011.) 


No. 11(2)/MAWS/439 (e-4)/2011. 

In exercise of the powers conferred by sub -section (1 ) of Section 6 of the Coimbatore City Municipal Corporation Act, 1981 
( Tamil Nadu Act 25 of 1981), read with Section 8 of the Thoothukudi City Municipal Corporation Act, 2008 (Tamil Nadu Act 27 
of 2008 ), the Governor of Tamil Nadu hereby constitutes the following six Standing Committees for the purpose specified in 
sub - section ( 1 ) of Section 6 of the said Tamil Nadu Act 25 of 1981, namely : 

( 1) Standing Committee on Accounts ; 
(2 ) Standing Committee on Education ; 
(3 ) Standing Committee on Public Health ; 
(4 ) Standing Committee on Taxation and Finance ; 
(5 ) Standing Committee on Town Planning; and 
(6 ) Standing Committee on Works . 


S . KARUTHIAH PANDIAN , 
Secretary to Government. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கை 


- I 


1981ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 25/ 1981 ) பிரிவு 6 - ன் (1) ஆம் உட்பிரிவு 
மற்றும் 2008ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 7/ 2008 ) 8ஆம் பிரிவு ஆகியவற்றில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 25/ 1981 - ன் 
பிரிவு 6 - ன் (1) ஆம் உட்பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட நோக்கத்திற்காக , ஆறு நிலைக்குழுக்களை இதன் மூலம் 
உருவாக்குகிறார்: 


( 1 ) கணக்கு நிலைக்குழு ; 


( 2 ) கல்வி நிலைக்குழு ; 


( 3 ) பொது சுகாதார நிலைக்குழு ; 


( 4 ) வரிவிதிப்பு மற்றும் நிதி நிலைக்குழு ; 


(5 ) நகரமைப்பு நிலைக்குழு ; மற்றும் 


( 6 ) பணிகள் நிலைக்குழு . 


அறிவிக்கை 


- II . 


1981ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 25 /1981 ) பிரிவு 6 - ன் (1) ஆம் உட்பிரிவு 
மற்றும் 2008ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 8/ 2008 ) 8ஆம் பிரிவு ஆகியவற்றில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 25/ 1981 - ன் 
பிரிவு 6 - ன் (1) ஆம் உட்பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட நோக்கத்திற்காக , ஆறு நிலைக்குழுக்களை இதன் மூலம் 
உருவாக்குகிறார் : 


(1 ) கணக்கு நிலைக்குழு ; 
( 2) கல்வி நிலைக்குழு ; 
( 3) பொதுசுகாதார நிலைக்குழு ; 


( 4 ) வரிவிதிப்பு மற்றும் நிதி நிலைக்குழு ; 


( 5 ) நகரமைப்பு நிலைக்குழு ; மற்றும் 


( 6 ) பணிகள் நிலைக்குழு . 


அறிவிக்கை 


- 


III . 


1981ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 25/ 1981) பிரிவு 6 - ன் ( 1) ஆம் உட்பிரிவு 
மற்றும் 2008ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 26/2008 ) 8ஆம் பிரிவு ஆகியவற்றில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 25/ 1981 - ன் 
பிரிவு 6 - ன் ( 1) ஆம் உட்பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட நோக்கத்திற்காக , ஆறு நிலைக்குழுக்களை இதன் மூலம் 
உருவாக்குகிறார் : 


(1 ) கணக்கு நிலைக்குழு ; 


( 2 ) கல்வி நிலைக்குழு ; 


( 3) பொதுசுகாதார நிலைக்குழு ; 


( 4 ) வரிவிதிப்பு மற்றும் நிதி நிலைக்குழு ; 


( 5) நகரமைப்பு நிலைக்குழு ; மற்றும் 


( 6 ) பணிகள் நிலைக்குழு . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கை 


கை 


- IV . 


1981ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 25 /1981 ) பிரிவு 6 - ன் (1) ஆம் உட்பிரிவு 
மற்றும் 2008ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 27 / 2008 ) 8ஆம் பிரிவு ஆகியவற்றில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 25 /1981 - ன் 
பிரிவு 6 - ன் ( 1) ஆம் உட்பிரிவில் குறித்துரைக்கப்பட்ட நோக்கத்திற்காக , ஆறு நிலைக்குழுக்களை இதன் மூலம் 
உருவாக்குகிறார் : 


(1 ) கணக்கு நிலைக்குழு ; 
(2 ) கல்வி நிலைக்குழு ; 


( 3 ) பொது சுகாதார நிலைக்குழு ; 


( 4 ) வரிவிதிப்பு மற்றும் நிதி நிலைக்குழு ; 
(5 ) நகரமைப்பு நிலைக்குழு; மற்றும் 
( 6 ) பணிகள் நிலைக்குழு . 


ச . கருத்தையா பாண்டியன் , 

அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


